Kerala Gazette No. 42 dated 25th October , 2011. 
PART I 


Section iii 


GOVERN 


SANT OF KEX 
V 


கேரள அரசு 


சட்ட (சட்டமியற்றல் எ ) துறை 

அறிக்கை 


எண் 14892 / ச . இ . எ . 1 / 2010 / சட்ட 


ம் . 


2010 ஜூலை 31 
திருவனந்தபுரம் , 

1932 சிராவணம் 9. 


கேரள மாநில சட்டமன்றப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொது 
மக்களின் அறிவிற்காக இதனால் வெளியிடப்படுகிறது . சட்டப் 
பேரவையால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2010 ஜூலை 31ஆம் தேதி 
ஆளுநரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநர் ஆணைப்படி , 


கெ . மதுசூதனன் நாயர் , 
சட்டத்துறை சிறப்புச்செயலர் . 


2010 - ன் 12- வது சட்ட 


ம் 


2010 - ன் கேரள நிதி ஒதுக்கீடு ( எண் 3) சட்டம் 


2010 -2011 நிதியாண்டின் பணிகளுக்காக கேரள மாநில தொகுநிதியில் 
இருந்து மேலும் சில தொகைகளை வழங்குவதற்கும் விநியோகம் செய்வதற்கும் 
அதிகாரப்படுத்தும் ஒரு சட்டம் . 


முகவுரை. - 2010 - 2011 நிதியாண்டின் பணிகளுக்காக கேரள மாநில 
தொகுநிதியிலிருந்து மேலும் சில தொகைகளை வழங்குவதற்கும் விநியோகம் 
செய்வதற்கும் அதிகாரப்படுத்துவது தேவையாக இருப்பதால் ; 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஒன்றாவது ஆண்டின் பின்வருமாறு 
சட்டமாக்கப்படட்டும்: 


1 . சுருக்கத்தலைப்பு . இந்தச்சட்டம் 2010 - ன் கேரள நிதி ஒதுக்கீடு 
( எண் 3 ) சட்டம் என்று அழைக்கப்படலாம் . 


2 . 2010 -2017 நிதி ஆண்டிற்காக கேரள மாநில தொகுநிதியிலிருந்து ரூபாய் 
896 ,53 ,41 ,000 வழங்குதல் . - 2010 - 2011 - ன் நிதி ஆண்டில் ஏற்படும் பல்வேறு 
செலவுகளை நேரிடுவதற்காக அட்டவணையின் கட்டம் (2 )- ல் குறிப்பிடப் 
பட்ட பணிகள் மற்றும் தேவைகள் சம்பந்தமாக அட்டவணையின் கட்டம் 
( 3)- ல் குறிப்பிடப்பட்டுள்ள தொகைக்கு மிகாததும் மொத்தம் எண்ணூற்றி 
தொண்ணூற்றியாறு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சத்து நாற்பத்தி 
ஒன்றாயிரம் ரூபாய் மட்டும் வருவதுமான தொகைகள் கேரள மாநில 
தொகுநிதியிலிருந்து நல்கவும் விநியோகிக்கவும் செய்யலாம் . 


3 . நிதி விநியோகம் . இந்த சட்டத்தின்கீழ் கேரள மாநில தொகுநிதி 
யிலிருந்து வழங்கவும் விநியோகம் செய்யவும் அதிகாரப்படுத்தப்பட்ட 
தொகைகள் 2010 - 2011 நிதி ஆண்டு சம்பந்தமான அட்டவணையில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பணிகள் மற்றும் தேவைகளுக்காக விநியோகம் 
செய்யப்படவேண்டும் . 


